தமிழ்நாடு அரசு 

2023 


த 


ந 


எண் 14 ] 


வாய்மையே 
வெல்லும் 


OT 


சு 


சுற்றுச்சூழல் , காலநிலை மாற்றம் மற்றும் வனத் துறை . 

[ அரசாணை ( நிலை ) எண் . 136 , சுற்றுச்சூழல் , காலநிலை மாற்றம் மற்றும் வன ( வன .5 ) த் துறை , 10 ஆகஸ்ட் 2022. ] 
வனச் சுற்றுச்சூழல் அமைப்பொன்றின் வளமையின் முதன்மையான குறியீட்டாக திகழும் , ஆசிய யானைகள் முதன்மை வாய்ந்த 
முன்னோடி இனமாகக் கருதப்படுவதாலும் 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வட்டம் 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 5 , 2023 
பங்குனி 22 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 


யானைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாலும் , 

அகத்தியமலை நிலப்பரப்பிலுள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் ஆகியவற்றின் 
வனப்பகுதிகள் , மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடிப் பகுதியில் ஆசிய யானைகளின் மிகவும் முதன்மையான வாழ்விடங்களாக 
அமைந்திருப்பதாலும் , 


திருநெல்வேலி மாவட்டம் 


உரிய ஆராய்ச்சி மற்றும் திறம்பட்ட மேலாண்மை தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி அப்பகுதியிலுள்ள யானைகளின் வளமான 
வாழ்விடங்களைப் பாதுகாப்பதை உறுதிசெய்யவும் அகத்தியமலை நிலப்பரப்பில் யானைகள் நடந்து செல்லும் பாதைகளின் வளமை 
மற்றும் இணைப்பை மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாலும் , 


மத்திய அரசின் 13-07-2022 ஆம் நாளிட்ட F.No.7-2 / 2022 - PE ஆம் எண் கடிதத்தில் யானையைப் பாதுகாக்கும் நோக்கத்திற்காக 
தமிழ்நாடு மாநிலத்தில் அகத்தியமலை யானைகள் காப்பகத்தை உருவாக்குவதற்கு இசைவளித்திருப்பதாலும் , 


மேற்சொன்ன நோக்கங்களுக்காக கீழே அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் பகுதிகளைக் கொண்ட 
1,19,748.26 ஹெக்டேர் மொத்தப் பரப்பளவுடன் கூடிய பகுதியை அகத்தியமலை யானைகள் காப்பகமாக அறிவிப்பதற்கு தமிழ்நாடு 
அரசு முடிவு செய்துள்ளது . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
[ விலை : ரூ .2.40 காசு 


DTP - II - 2- ( 14 ) ( T Sup ) -1 


அட்டவணை 


காப்பு வனத்தின் பெயர் 


அம்பாசமுத்திரம் பாபநாசம் ஆழ்வார்குறிச்சி மலைத் தொடர் மேல்சரிவு 
பகுதி 


பாபநாசம் ஆழ்வார்குறிச்சி மலைத் தொடர் கீழ்சரிவு 
பகுதி 


ஆழ்வார்குறிச்சி காப்பு வனம் II மற்றும் IIB 

பாபநாசம் வனப்பகுதியின் கலோலி இணைப்பு 


[ 1 ] 


காப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட 
நாள் மற்றும் எண் 

எண் 

நாள் 
20.12.1883 

1611 


534 


19 

81 


27.11.1890 


20.12.1911 

31.01.1912 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


25,835.23 


7.851.166 


76.67 

3.55 


வட்டம் 


நாங்குநேரி 


நாங்குநேரி 


நாங்குநேரி 
ராதாபுரம் 


வட்டம் 


கல்குளம் 


விளவங்கோடு 


காப்பு வனத்தின் பெயர் 

பாபநாசம் ஆழ்வார்குறிச்சி காப்பு வனம் கீழ்சரிவு 
| IB ன் கூடுதல் பகுதி 


சிங்கம்பட்டி காப்பு வனம் 

தெற்கு வீரநல்லூர் காப்பு வனம் 


மண்பொத்தை காப்பு வனம் 

கொழுந்துமாமலை காப்பு வனம் 

திருக்குறுங்குடி மற்றும் களக்காடு 
மேல்சரிவு 


வனப்பகுதியின் 

திருக்குறுங்குடி மற்றும் களக்காடு வனப்பகுதியின் 
கீழ்சரிவு 

வானமுட்டி 

மகேந்திரகிரி 

நாடுகாணி பகுதி- I 

நாடுகாணி பகுதி- II 

குழிசல்கிடை 

ஜாதிக்காய் தோட்டம் 


லாடன் தோட்டம் 

தரகனார் எஸ்டேட் தொகுதி 


மாயன்பரம்பு எஸ்டேட் தொகுதி 

களக்காடு காப்பு வனம்- I 
( a ) ன் கூடுதல் பகுதி 


திருநெல்வேலி மாவட்டத்தில் யானைக் காப்பகத்தின் மொத்தப் பரப்பளவு 
கன்னியாகுமரி மாவட்டம் 


திருக்குறுங்குடி மற்றும் களக்காடு காப்பு வனத்தின் 
கூடுதல்பகுதி 


2 


திருக்குறுங்குடி காப்பு வனத்தின் கூடுதல்பகுதி 
களக்காடு காப்பு வனத்தின் கூடுதல் பகுதி 
( கருமாண்டியம்மன் சர்வே எண் 803-1 மற்றும் 803-3 ) 
வள்ளியூர் காப்பு வனம் 

வள்ளியூர் காப்பு வனத்தின் கூடுதல் பகுதி 

களக்காடு தேக்கு பாதைகள் I முதல் II 


திருவட்டாறு 
கல்குளம் , தோவாளை 

தோவாளை 


காப்பு வனத்தின் பெயர் 


வீரப்புலி காப்பு வனம் ( பகுதி ) 
கிளாமலை காப்பு வனம் ( பகுதி ) 

கிளாமலை காப்பு வனம் ( பகுதி ) 

வீரப்புலி காப்பு வனம் ( பகுதி ) 


அசம்பு காப்பு வனம் 

மகேந்திரகிரி காப்பு வனம் ( பகுதி ) 


எண் 

40 

31 

181 

31 


காப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட 
நாள் மற்றும் எண் 

எண் 

நாள் 

581 

28.11.1913 


51 

40 


3 

534 

511 

88 

1911 


533 


194 

249 

487 

244 

244 

244 

247 

243 
497 

147 


349 


163 

110 


51 

478 

165 


12.01.2018 

27.11.1890 

08.11.1898 

17.02.1890 

20.12.1883 


27.11.1890 


25.04.1898 

18.05.1898 

12.12.1903 

14.06.1905 

14.06.1905 

14.06.1905 

20.07.1906 

10.05.1907 

05.09.1910 

11.03.1912 


14.07.1913 


12.07.1921 

21.04.1923 


காப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட நாள் 
மற்றும் எண் 


28.01.1904 

06.11.1908 

10.06.1889 


நாள் 
06-10-1903 

21-07-1901 

26-01-1929 

17-07-1903 


12-01-1980 

29-09-1902 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


0.89 


22,979.20 

1,289.82 

502.58 

622.88 

13,559.67 


8,532.25 


0.81 

13.67 

1.55 

2.61 

0.40 

1.03 

4.14 

44.52 

44.19 

2.63 


0.53 


4.00 

36.72 


244.89 

45.52 

109.75 


81,811.36 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


5,942.00 

1,786.00 

5,938.00 

15,220.18 


5,116.57 

3,239.15 


வட்டம் 


வட்டம் 


காப்பு வனத்தின் பெயர் 


பொய்கைமலை 

கன்னியாகுமரி மாவட்டத்தில் யானைக் காப்பகத்தின் மொத்தப் பரப்பளவு 


3 


1 . 


தொடர் எண் பணியாளர் வகையினர் 
( 1 ) 


காப்பு வனத்தின் பெயர் காப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட நாள் மற்றும் எண் 
காப்பகத்தின் மொத்தப் பரப்பளவு 


காப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட நாள் 
மற்றும் எண் 


வகை- I 

மேலாளர் 


( 2 ) 


( தமிழாக்கம் ) 


எண் 

3 


1197.48 சதுர கி.மீ. 

2. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் வனப் பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் அகத்தியமலை யானைகள் 
காப்பகத்தின் கள ஒரு ஒருங்கிணைப்பாளராகச் செயற்படுவார் . 


நாள் 

06-10-1903 


திரைப்படத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


மண்டலம்- A 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை . 

அறிவிக்கை . 

[ அரசாணை ( 2 ப ) எண் . 97 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 7 நவம்பர் 2022. ] 


11606.00 

மண்டலம்- A 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 12-12-2018 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு - 2 - இல் 1113 மற்றும் 1114 - ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறையின் II ( 2 ) / LE / 1027 / 2018- ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் . தமிழ்நாடு மாநிலத்தில் திரைப்படத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழ்க்காணும் விவர 
அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை 
அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . 
மேலும் , இந்நோக்கம் மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரப்பட்டவாறு ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது : 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 


695.00 

37,936.900 


பரப்பளவு ( ஹெக்டேரில் ) 


1,19,748.26 


சுப்ரியா சாஹூ , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


10896.00 

மண்டலம்- B 


ந.அருள் , 

இயக்குநர் ( மு.கூ.பொ ) , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( ரூ . ) 

( 3 ) 

மண்டலம்- B 


மண்டலம்- C 


10277.00 

மண்டலம் -C 


தொடர் எண் 

( 1 ) 


( 1 ) 

( 2 ) 

( 3 ) 


( 4 ) 

( 5 ) 

( 6 ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 

( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


( 1 ) 

( 2 ) 

( 3 ) 


( 4 ) 

( 5 ) 

( 6 ) 

( 7 ) 

( 8 ) 


பணியாளர் வகையினர் 


( 2 ) 


வகை- II 

உதவி மேலாளர் 

மேற்பார்வையாளர் 

திரையரங்கில் படம் 
திரையிடுபவர் 

கணக்கர் 


காசாளர் / எழுத்தர் 

மின் கம்மியர் 

வகை- III 

திரையிடுவதில் 
பயிற்சிபெறுபவர் 


நுழைவுச் சீட்டு 

முன்பதிவு எழுத்தர் 

வாயிற் காப்பாளர் 

நுழைவுச் சீட்டு 
சேகரிப்பவர் 


இயந்திரக் கம்மியர் / 
சீர்வளி சாதனம் 
இயக்குபவர் 


காவலாள் / 
வழிகாட்டுபவர் 

வகை -IV 


துடைப்பவர் 

சிற்றேவலர் 

சிப்பமாக்கும் 

உதவியாள் 

மிதிவண்டிப் பையன் 

துப்புரவு பணியாளர் 


தோட்டக்காரர் 

பெருக்குபவர் 


மேற் குறித்தவற்றில் 
சேராத ஏனைய 
யாதொரு பணியாளர் 
வகையினர் 


4 


திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( ரூ . ) 

( 3 ) 


10896.00 


10224.00 


10089.00 


10449.00 


9929.00 


9929.00 


10034.00 


9929.00 


9929.00 


விளக்கங்கள் : - ( 1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : A , B மற்றும் C மண்டலங்களில் பின்வரும் பகுதிகள் அடங்கும் : 

( 1 ) மண்டலம்- A : மாநகராட்சிகள் , நிலை -1 நகராட்சிகள் , தேர்வு நிலை மற்றும் சிறப்புநிலை நகராட்சிகள் . 

( 2 ) மண்டலம்- B : நிலை- II மற்றும் நிலை- III நகராட்சிகள் , நகரியங்கள் பாளையங்கள் மற்றும் பேரூராட்சிகள் . 
( 3 ) மண்டலம்- C : கிராம ஊராட்சிகள் . 


( 2 ) அகவிலைப்படி : - மேலே நிருணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் , பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 


( i ) அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 - ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு ரூ .61.65 
( அறுபத்தோறு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


LO 


5 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொராண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று அகவிலைப்படி கணக்கிடப்படும் . 


( ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு செயலுக்கு 
வரும் . 


( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே உயரளவு ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


ந.அருள் , 

இயக்குநர் மு.கூ.பொ ) , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


